ஸ்ரீ விய்வநாதா₹ஷ்டகம்‌ 


உ 
சிவமயம்‌ 
ஸ்ரீ மஹாதேவ ஜயம்‌ 


வேதவியாஸர்‌ அருளிச்செய்த 


॥ ளி ॥ 
॥ ஸ்ரீ விங்வநாதா2ஷ்டகம்‌ ॥ 


தமிழ்‌ உரை : 
ஞான பாஸ்கர, சிவோத்கர்ஷவர்ஷக 
பிரம்மஸ்ரீ P. 1. நாராயண சாஸ்திரிகள்‌ 


TT TTT | 
ட த ~ 
ளரானிரர்‌ ௭௭19 ॥ 8 ॥ 
க:ங்கா“தரங்க“ரமணிய ஜடாகலாபம்‌ 
கெள:ரீ நிரந்தரவிபூ-ஷிதவாமபா“க”“ம்‌ | 
நாராயணப்ரியமனங்க:மதா:பஹாரம்‌ 
வாராணஸ்புரபதிம்‌ ப*ஜ விற்வநாத“ம்‌ ॥ 1 ॥ 


கங்கையாற்றின்‌ அலைகளால்‌ அழகிய ஜடாமுடியை உடையவரும்‌ கெளரீ 
தேவியைத்‌ தன்‌ இடப்பாகத்தில்‌ கொண்டவரும்‌ நாராயணனிடத்தில்‌ அன்பு கொண்ட 
வரும்‌ காமனது கொழுப்பை அடக்கியவருமான காசியம்பதியில்‌ உறையும்‌ விச்வநா 
தனை வணங்கு. 


ஸ்ரீ விய்வநாதா₹ஷ்டகம்‌ 


ளா ர்க Ted 
எரி TTT | 
எர எண ௭௭௭௭ 
ளரானிரரர்‌ ௭௭19 ॥ 2 ॥ 


வாசாமகோ:சரமனேக கு*£ணஸ்வரூபம்‌ 
வாகீ* மவிஷ்ணு ஸுரஸேவிதபாத:பீட“ம்‌ | 
வாமேத விக்‌*ரஹவரேண கலத்ரவந்தம்‌ 
வாராணஸ்புரபதிம்‌ ப*ஜ விற்வநாத:ம்‌ ॥ 2 ॥ 


வாய்ச்சொற்களுக்கு எட்டாத பல குணங்களாலான உருவத்தை உடையவரும்‌ 
நான்முகன்‌ திருமால்‌ தேவர்களால்‌ வணங்கப்பெற்ற திருவடிகளை உடையவரும்‌ 
இடப்பாகத்தில்‌ பாதி உருக்கொண்ட மனைவியை உடையவரும்‌ காசி கேஷேத்ரத்தலை 
வனுமான விச்வநாதரை வணங்கு, 


ஏனம்‌ ஏனா எண எ௫ளாளர்‌ 
னன்‌ ஈசன்‌ ன்னா | 
ர்‌ TTT TTT 

arerorefreeafi ௭ ணா ॥3 ॥ 

பூ-தாதி*பம்‌ பு£ஜக* பூஷண பூ*ஷிதாங்க-ம்‌ 

வ்யாக்‌-ராஜினாம்ப“ரத*ரம்‌ ஜடிலம்‌ நிணேத்ரம்‌ | 

பாமாம்‌ குமாபஃ*யவரப்ரத * மசலபாணிம்‌ 
வாராணஸ்புரபதிம்‌ ப*ஜ விங்வநாதச?ம்‌ ॥ 3 ॥ 


பூதக்கூட்டத்தலைவரும்‌ பாம்புகளை அணிகலன்களாய்‌ கொண்ட உடலை உடை 
யவரும்‌ புலித்தோலை அணிந்தவரும்‌ ஜடையை உடையவரும்‌ முக்கண்ணரும்‌ 
பாசம்‌ அங்குசம்‌ வரதம்‌ அபயம்‌ சலம்‌ ஆகியவைகளைக்‌ கையில்‌ கொண்டவருமான 
காசியம்பதியில்‌ உறையும்‌ விச்வநாதரை வணங்கு. 


frat Tote Tea 
காளா Tere UTETATOTA | 

எண எனக்‌ 
ளனர்‌ எள்ள | x Il 


றீதாம்றமோபி*த கிரீட விராஜமானம்‌ 
பா“லேகஷணா(அனல விஸோஷித பஞ்சபா£ணம்‌ | 

நாகா“தி4பா(அஆரசித பா-ஸுரகர்ணபூரம்‌ 
வாராணஸ்புரபதிம்‌ ப*ஜவிங்வநாதசம்‌ ॥ 4 ॥ 


ஸ்ரீ விங்வநாதா£ஷ்டகம்‌ 


பிறைச்சந்திரனால்‌ அழகியகிரீடத்தினால்‌ விளங்குபவரும்‌ நெற்றிக்கண்ணால்‌ 
எரிக்கப்பட்ட காமனை உடையவரும்‌ பாம்பினால்‌ செய்யப்பட்ட காது அணிகலனை 
உடையவரும்‌ காசியம்பதித்‌ தலைவருமான விச்வநாதனை வணங்கு. 


னல்‌ வேளாண்‌ | 
எள்‌ எமரிகளாளிஎர்‌ 
arava ௭௭ ண ॥ ட ॥ 


பஞ்சானனம்‌ து*ரிதமத்தமதங்க “ஜானாம்‌ 
நாகா*ந்தகம்‌ த*னுஜபுங்க * வபன்னகா னாம்‌ | 

தா£ வா அனலம்‌ மரணமோகஜராடவீனாம்‌ 
வாராணஸ்புரபதிம்‌ ப*ஜ விங்வநாதச?ம்‌ ॥ 5 ॥ 


பாவமாகிற கொழுத்த யானைக்கு சிங்கம்‌ போன்றவரும்‌ அரக்கர்களாகிற 
பாம்புகளுக்கு கருடனாயிருப்பவரும்‌ இறப்பு, துயரம்‌, கிழத்தன்மை ஆகிய காடுகளு 
க்கு காட்டுத்‌ தீயானவருமான காசியம்‌ பதியில்‌ உறையும்‌ விச்வநாதரை வணங்கு. 


Pad வ ்‌ 
TATU எள ॥ 6 ॥ 

தேஜோமயம்‌ ஸகு£ண நிர்கு“ணமத்‌“விதீயம்‌ 
ஆனந்த” கந்த*மபராஜிதமப்ரமேயம்‌ | 

நாதா*த்மிகம்‌ ஸகலநிஷ்கலமாத்மரூபம்‌ 
வாராணஸ்புரபதிம்‌ ப*ஜவிங்வநாதசம்‌ ॥ 6 ॥ 


ஒளியே உருவானவரும்‌ குணத்தோடு கூடியவரும்‌ குணமற்றவரும்‌ இரண்ட 
ற்ற பரம்பொருளானவரும்‌ நாதத்தின்‌ உருவானவரும்‌ களை, களையற்றது என்கிற 
ஆத்ம உருவானவரும்‌ காசியம்பதியின்‌ தலைவருமான விச்வநாதரை வணங்கு. 


த்‌ ்‌ உ 
ua எள்ள | | 

TATA ERT ர்‌ 
ளரானிரரர்‌ ௭௭19 ॥ © ॥ 


ஸ்ரீ விய்வநாதா:ஷ்டகம்‌ 


ஆமாம்‌ விஹாயபரிஹ்ருத்யபரஸ்யநிந்தா”ம்‌ 
பாபேரதிம்‌ ச ஸுநிவார்யமனஸ்ஸமாதெள* | | 

ஆதா:ய ஹ்ருத்கமலமத்‌*யக:தம்‌ பரேமமம்‌ 
வாராணஸ்புரபதிம்‌ ப*ஜ விற்வநாத”“ம்‌ ॥ 7 ॥ 


ஆசையை விட்டு பிறரை தூஷிப்பதை நிறுத்தி பாபம்‌ செய்வதை விட்டு 
மனதை ஸமாதியில்‌ நிலைக்கச்செய்து தன்‌ இருதய தாமரையில்‌ வஸிக்கும்‌ காசி 
விச்வநாதனை வணங்கு. 


எண்டர்‌ எள 
ஊண்‌ ஈரா எள | 

ஏ dg MoT 
arava ௭௭ ண Il ௪ ॥ 


ராகா“தி“தோ“ஷரஹிதம்‌ ஸ்வஜனானுராக * 
வைராக்‌” யமாந்திநிலயம்‌ கி£ரிஜாஸஹாயம்‌ | 

மாது“ர்ய தைசர்யஸுபஃ“க*ம்‌ க“ரளாபி“ராமம்‌ 
வாராணஸ்புரபதிம்‌ ப*ஜ விற்வநாத“ம்‌ ॥ 8 ॥ 


ஆசை முதலிய தோஷங்களற்று தன்‌ ஜனங்களிடத்திலன்புடன்‌ வைராக்யம்‌ 
அமைதிக்கு இருப்பிட மாயும்‌ மலையரசன்‌ மகளுடன்‌ கூடி இனிமையாயும்‌ தைர்ய 
த்துடனும்‌ கழுத்தில்‌ விஷத்துடனும்‌ விளங்குகிற காசிநாதனை வணங்கு. 
எளி: ள்‌ ன 
ANE USA எர: | 
ன ௯9௭௭98 TTA எண்ண ॥ ₹ ॥ 
வாராணஸ்புரபதே: ஸ்தவனம்‌ மிவஸ்ய 
வ்யாஸோக்தமஷ்டகமித*ம்‌ படதே மனுஷ்ய: | 
வித்‌*யாம்‌ ங்ரியம்‌ விபுலஸெளக்‌“யமனந்தகீர்தி 
ஸம்ப்ராப்ய தே£ஹவிலயே லபதே ச மோக்ஷம்‌ ॥ 9 ॥ 


வியாஸமுனிவரால்‌ இயற்றப்பட்ட காசிக்ஷேத்திரத்தலைவரான சிவபெருமா 
னுடைய இந்த எட்டு சுலோகங்களை படிக்கும்‌ மனிதன்‌ படிப்பு செல்வம்‌ குறைவற்ற 
ஸுகம்‌ மாசில்லாத புகழ்‌ இவைகளை அடைந்து உடல்‌ போகும்‌ ஸமயம்‌ மோக்ஷ 
மெனும்‌ மேலான வீட்டை அடைவான்‌. 


ஸ்ரீ விங்வநாதா£ஷ்டகம்‌ 


எனக்‌ ஏ: ரணை எளி | 
௭ணணளனளார்‌ ௫௭ எனின்‌ ॥ 20 Il 
விற்வநாதா“ஷ்டகமித:ம்‌ ய: படே:ச்சி.வஸந்நிதெள* | 
றிவலோகமவாப்னோதி மிவேன ஸஹமோந்த:தே ॥ 10 ॥ 


விச்வநாதருடைய இந்த எட்டு சுலோகங்களை சிவபெருமானுடைய சந்நிதி 
யில்‌ படிப்பவன்‌ சிவலோகம்‌ அடைந்து சிவபெருமானோடு மகிழ்ச்சியுடனிருப்பான்‌. 


காசிமாநகரமே மோக்ஷபுரி என்று பெயர்‌ பெற்றது. அங்கு உடலை விடுபவர்‌ 
களுக்கு விச்வநாதர்‌ அருளால்‌ மறுபிறவி கிடையாது. காசியையும்‌ விச்வநாதரை 
யும்‌ நேரில்‌ அடையமுடியாதவர்கள்‌ வாயினாலேயே இரண்டையும்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தாலும்‌ மோக்ஷம்‌ கிட்டும்‌ என்பது புராணங்களின்‌ அசைக்கமுடியாத 
முடிவு. நான்கு புருஷார்த்தங்களை ஒருங்கே அளிக்கவல்ல பெருமை அந்த 
முக்கண்ணனுக்கே உண்டு. அசைவதும்‌ அசையாததுமான இந்த எல்லாம்‌ அவராலே 
யே நிறைந்திருக்கிறது என்று உபநிஷத்‌ கூறுகிறது. க்ஷேத்ரம்‌, தெய்வம்‌, நதி 
எல்லாவற்றாலும்‌ சிறந்து ஹிந்து மத மூலபுருஷரான வியாஸ முனிவரால்‌ 
இயற்றப்பட்ட இந்தவிச்வநாதாஷ்டகம்‌ என்னும்‌ சிவன்‌ துதி மிக மிக உயர்ந்தது 
என்று கூறவா வேண்டும்‌. எல்லோரும்‌ படித்துபயன்பெற்று பார்வதி ஸமேதனான 
பரமேசனின்‌ அருள்‌ நோக்கை அடைய வேண்டுகிறேன்‌. 


சுபம்‌ 


